© 


GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


OF 


TAMIL 


GOVERNMENT 


TEEEE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


IL 


ALONE 


TRIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 223 ] 


CHENNAI , WEDNESDAY , APRIL 13 , 2022 
Panguni 30 , Pilava , Thiruvalluvar Aandu - 2053 


Part || - Section 2 
Notifications or Orders of interest to a Section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


மாற்றுத்திறனாளிகள் நலத் துறை 


புதிய அலுவல் சாரா உறுப்பினர்கள் கொண்டு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் மறுசீரமைத்து 

ஆணை வெளியிடப்பட்டதை திருத்தம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


[ அரசாணை ( ப ) எண் . 13 , மாற்றுத்திறனாளிகள் நல ( மாதி - உத் துறை , 13 ஏப்ரல் 2022 , 

பங்குனி 30 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 


No.II ( 2 ) / WDAP / 243b ) / 2022 . 


தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய சட்டம் , 2007 - இன் பிரிவு 3 ( 5 ) -ல் வழங்கப்பட்ட அதிகாராங்களை கொண்டு தமிழக 
ஆளுநரால் ஏற்கெனவே தமிழ்நாடு சிறப்பு அரசிதழில் ( Extraordinary Gazette ) எண் . 128 , நாள் 25.02.2022 - ல் வெளியிடப்பட்ட அறிவிக்கை 
எண் . II ( 2 ) / WDAP / 12000 ) 2022 - ல் காணும் அரசாணை ( ப ) எண் .3 , மாற்றுத்திறனாளிகள் நல ( மாதிந -2 ) த் துறை , நாள் 25.02.2022 - க்கு 
கீழே தெரிவிக்கப்பட்டுள்ள திருத்தங்களை தமிழ்நாடு சிறப்பு அரசிதழில் வெளியிடுகிறார் . 


திருத்தம் 


- 


. 


அரசாணை ( ப ) எண் . 3 , மாற்றுத்திறனாளிகள் நல ( மாதிந -2 ) த் துறை , நாள் 25.02.2022 - ன் இணைப்பில் ( Appendix ) உள்ள 
அறிவிக்கையின் ( Notification ) அட்டவணை ( Tabular Column ) எண் . -க்கு பிறகு குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்பு : அலுவல் சாரா 
உறுப்பினர்கள் -7 ( 1 + 6 ) என்பதை அலுவல் சாரா உறுப்பினர்கள் -22 ( 1 + 6 + 15 ) என்றும் , மேலும் அட்டவணை ( Tabular Column ) 
எண் . III- க்கு பிறகு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணை- IV ( Tabular Column IV ) - யை சேர்த்தும் திருத்தம் வெளியிடப்படுகிறது . 


[ 
1 
] 


1 ] 


|| -2 Ex . ( 223 ) 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( IV ) மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சாரா நிறுவனம் மற்றும் சங்கப்பிரதிநிதிகள் - ( ii ) [ NGo and Association- [ ii ] ] - 15 


- 


வ . 
எண் 


பெயர் ( திருவாளர்கள் ) 


வகை 


பிரதிநிதித்துவம் 


குறிப்புரை 


1 


( 4 ) 


( 5 ) 


1 


( 3 ) 
கை , கால் இயக்க 
குறைபாடு 


( 2 ) 
எஸ் . ராமகிருஷ்ணன் , 
எண் .50 / 26 , வரடையான் 
கிராமம் , ஆயக்குடி , 
தென்காசி வட்டம் , 
தென்காசி 
மாவட்டம் - 627 852 . 


2 


கை , கால் இயக்க 
குறைபாடு 


T.M.N. தீபக் , 
எண் .9 / 16 , தந்தீஸ்வரன் 
காலனி , திரௌபதியம்மன் 
கோவில் தெரு , வேளச்சேரி , 
சென்னை -42 . 


3 


கை , கால் இயக்க 
குறைபாடு 


ரெ.தங்கம் , 
எண் .77 / 12 , 
முதல் குறுக்குத் தெரு , 
CIT நகர் , 
சென்னை -600 035 . 


தவழும் மாற்றுத் 
திறனாளி 


K.J.T. புஷ்பராஜ் , 
பழைய எண் .4 / 137 , புதிய 
எண் . 824 , ராஜேந்திரன் நகர் , 
சிப்காட் , மானாமதுரை , 
சிவகங்கை மாவட்டம் -630606 . 


கை , கால் இயக்க குறைபாடு 
( LD ) , மூளை முடக்குவாதம் 
( CP ) , தொழுநோயால் 
குணமடைந்தோர் ( LC ) , 
உயரம் குறைபாடு 
( Dwarfism ) , அமில வீச்சால் 
பாதிக்கப்பட்டோர் மற்றும் 
தசைச்சிதைவு நோயால் ( MD ) 
பாதிக்கப்பட்டோருக்கான 
பிரதிநிதி 


மாற்றுத்திறனாளிகள் 
உரிமைகள் சட்டம் , 2016 - ன் 
பிரிவு 34 ( 1 ) மற்றும் 
கீழ்க்காணும் அளவீடுகளின் 
( Criteria ) அடிப்படையில் 
தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் : 
அலுவல் சாரா நிறுவனம் 
சங்கத்தின் உறுப்பினர்கள் 
கல்வித்தகுதி 
மாற்றுத்திறனாளிகள் 
நலன் தொடர்பான 
முன்னனுபவம் 
( Experience ) 


5 


S. அமுதசாந்தி , 
எண் . 22 ஏ , கம்பர் தெரு , 
S.S. காலனி , 
மதுரை -625016 . 


ஒரு கை ஊனமுற்ற 
மாற்றுத்திறனாளி 


6 


கை , கால் இயக்க 
குறைபாடு 


தமிழ் இயலன் ( எ ) 
ச . தனசேகரன் , 
எண் .3362 பி , 8 வது தெரு , 
10 வது முதன்மைச் சாலை , 
அண்ணாநகர் , சென்னை . 


7 


கை , 


கால் இயக்க 
குறைபாடு 


P. கலையரசி , 
குலாக்குடி , 
கண்ணக்குடி போஸ்ட் , 
லால்குடி தாலுக்கா , 
திருச்சி -621711 . 


3 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ . 
எண் 


பெயர் ( திருவாளர்கள் ) 


வகை 


பிரதிநிதித்துவம் 


குறிப்புரை 


( 
8 


9 


1 


10 


-Do 


- Do 


11 


( 2 ) 
P. சிம்மச்சந்திரன் , 

| கை , கால் இயக்க 
எண் . A - 78 / B , 

குறைபாடு 
ஜெய் சுப்ரியா 
அப்பார்ட்மண்ட் , 
பாபு ராஜேந்திரா பிரசாத் 
தெரு , எஸ்.எம் . பிளாக் , 
ஜாபர்கான்பேட்டை , 
சென்னை -53 . 
T. மகேஸ்வரி . 

கை , கால் இயக்க 
எண் .2 ஏ , முதல் தெரு , 

குறைபாடு 
பாலாஜி நகர் , 
கதிர்வேடு , 
திருவள்ளூர் -66 . 
பா . ஜான்சிராணி , 

கை , கால் இயக்க 
டி 1 , சுருஷ்ட்டி 

குறைபாடு 
அப்பார்ட்மெண்ட் , 
ராமலிங்கம் நகர் மெயின் 
ரோடு , சூர்யா மகால் 
அருகில் , புழுதிவாக்கம் , 
சென்னை -91 . 
ச . கருப்பையா , 
ச 

கை , கால் இயக்க 
எண் .104 / 7 W , 

குறைபாடு 
குரங்குமாயன் தெரு , 
கம்பம் , தேனி மாவட்டம் , 
எம்.ஜி. ராகுல் , 

குள்ளத்தன்மை 
எண் .39 / 40 , 
ரோசனை பாட்டை , 
திண்டிவனம் , 
விழுப்புரம் மாவட்டம் -604001 . 
P. மனோகரன் , 

கண்பார்வையற்ற 
எண் .5 / 28 , MSV நகர் , மாற்றுத்திறனாளி 
கரையான்சாவடி , பூந்தமல்லி , 
சென்னை -56 , 
திருவள்ளூர் மாவட்டம் . 
கற்பகம் மாயவன் , 

கண்பார்வையற்ற 
எண் .2 , ஐஸ்வர்யா நகர் , மாற்றுத்திறனாளி 
கீழ் அயனம்பாக்கம் , 
சென்னை -95 . 
என் . கவிதா , 

செவித்திறன் 
எண் .21 / 2 , ஈகை 

குறைபாடு 
வள்ளியம்மன் கோவில் தெரு , 
திருவொற்றியூர் , 
சென்னை -19 . 


12 


13 


பார்வை குறைபாட்டால் 
( Blindness and Low 
Vision ) 
பாதிக்கப்பட்டோருக்கான 
பிரதிநிதி 


14 


15 


செவித்திறன் குறைபாட்டால் 
( Deaf and Hard of Hearing ) 
பாதிக்கப்பட்டோருக்கான 
பிரதிநிதி 


ஆர் . லால்வேனா , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


